குழந்தைகளை ஒழுங்குபடுத்துவதன்‌ 
முக்கியத்துவம்‌ 


குழந்தையை அவன்‌ நடக்க 
வேண்டிய வழியில்‌ 
பயிற்றுவிப்பாயாக; 
நீதிமொழிகள்‌ 22:6 


பெற்றோருக்கு 


இதோ, பிள்ளைகள்‌ கர்த்தருடைய சுதந்தரம்‌: கர்ப்பத்தின்‌ பலனே 
அவருடைய வெகுமதி. சங்கீதம்‌ 127:3 

தன்‌ கோலைத்‌ தவிர்க்கிறவன்‌ தன்‌ மகனைப்‌ பகைக்கிறான்‌; 
நீதிமொழிகள்‌ 13:24 

கர்த்தருக்குப்‌ பயப்படுவதில்‌ உறுதியான நம்பிக்கை இருக்கிறது; 
அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 
நீதிமொழிகள்‌ 14:26 

நம்பிக்கை உள்ளவரை உன்‌ மகனைச்‌ சிட்சித்துவிடு; 
நீதிமொழிகள்‌ 19:18 

ஒரு குழந்தையின்‌ இதயத்தில்‌ முட்டாள்தனம்‌ கட்டப்பட்டுள்ளது; 
ஆனால்‌ திருத்தும்‌ தடி அதை அவனிடமிருந்து வெகுதூரம்‌ 
தள்ளிவிடும்‌. நீதிமொழிகள்‌ 22:15 

குழந்தையைத்‌ திருத்துவதைத்‌ தடுக்காதே: நீ அவனைக்‌ கோலால்‌ 
அடித்தால்‌ அவன்‌ சாகமாட்டான்‌. நீ அவனை தடியால்‌ அடித்து, 
அவன்‌ ஆத்துமாவை நரகத்திலிருந்து விடுவிப்பாப்‌. 
நீதிமொழிகள்‌ 23:13-14 

தடியும்‌ கடிந்துகொள்ளுதலும்‌ ஞானத்தைத்‌ தரும்‌; 

நீதிமொழிகள்‌ 29:15 

உன்‌ மகனைத்‌ திருத்து, அவன்‌ உனக்கு இளைப்பாறுவான்‌; ஆம்‌. 
அவர்‌ உன்‌ ஆத்துமாவுக்கு மகிழ்ச்சி அளிப்பார்‌. நீதிமொழிகள்‌ 29:17 
உன்‌ பிள்ளைகள்‌ எல்லாரும்‌ கர்த்தரால்‌ கற்பிக்கப்படுவார்கள்‌; உன்‌ 
பிள்ளைகளின்‌ சமாதானம்‌ பெரிதாயிருக்கும்‌. ஏசாயா 54:13 


குழந்தைகளுக்காக 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ உன்‌ 
நாட்கள்‌ நீடித்திருக்கும்படி, உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
கனம்பண்ணுவாயாக. யாத்திராகமம்‌ 20:12. 


என்‌ மகனே, கர்த்தருடைய சிட்சையை வெறுக்காதே; அவருடைய 
திருத்தலத்தினால்‌ சோர்வடையவும்‌ வேண்டாம்‌: கர்த்தர்‌ யாரை 
நேசிக்கிறாரோ அவரைத்‌ திருத்துகிறார்‌; ஒரு தகப்பன்‌ மகனைப்‌ 
போலவே அவர்‌ மகிழ்ச்சியடைகிறார்‌. நீதிமொழிகள்‌ 3:11-12 


சாலமோனின்‌ பழமொழிகள்‌. ஞானமுள்ள மகன்‌ தகப்பனைச்‌ 
சந்தோஷப்படுத்துகிறான்‌; நீதிமொழிகள்‌ 10:1 


உன்னைப்‌ பெற்ற உன்‌ தந்தைக்குச்‌ செவிகொடு: நீதிமொழிகள்‌ 23:22: 


பிள்ளைகளே, உங்கள்‌ பெற்றோருக்குக்‌ கர்த்தருக்குள்‌ 

கீழ்ப்படியுங்கள்‌: இது நியாயம்‌. உன்‌ தந்தையையும்‌ தாயையும்‌ 
கனம்பண்ணு: இது வாக்குறுதியுடன்‌ கூடிய முதல்‌ கட்டளை: 

அது உனக்கு நலமாக இருக்கவும்‌, நீ பூமியில்‌ நீண்ட காலம்‌ வாழவும்‌. 
எபேசியர்‌ 6:1-3 


உன்‌ தந்தையை உன்‌ முழு மனதோடு மதிக்கவும்‌. உன்‌ தாயின்‌ 
துக்கங்களை மறக்காதே. நீங்கள்‌ அவர்களிடமிருந்து பிறந்தவர்‌. 
என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌; அவர்கள்‌ உனக்காகச்‌ செய்ததை நீ. 
அவர்களுக்கு எப்படிக்‌ கூலி கொடுப்பாய்‌? பிரசங்கி 7:27-28. 


நாம்‌ நம்‌ குழந்தைகளை நெறிப்படுத்தினால்‌, அவர்கள்‌ இப்போது 
அழுவார்கள்‌ ஆனால்‌ எதிர்காலத்தில்‌ மகிழ்ச்சியாக இருப்பார்கள்‌. நம்‌ 
குழந்தைகளை நாம்‌ கண்டிக்காவிட்டால்‌, அவர்கள்‌ இப்போது 
மகிழ்வார்கள்‌ ஆனால்‌ எதிர்காலத்தில்‌ அழுவார்கள்‌. 


குழந்தைகள்‌ நம்‌ நாட்டின்‌ எதிர்காலம்‌. ஆனால்‌ அவர்கள்‌ ஒழுக்கம்‌. 
இல்லாமல்‌ முதுமை அடைந்தால்‌, நம்‌ நாட்டின்‌ எதிர்காலம்‌. 
என்னவாகும்‌? 


ஒரு பெரியவரின்‌ அனைத்து கெட்ட பழக்கங்களும்‌ அவர்‌ 
குழந்தையாக இருந்தபோது திருத்தப்படாமலோ அல்லது 
ஒழுங்குபடுத்தப்படாமலோ இருக்கும்‌. கடவுளுக்கு பயந்து 
குழந்தைகளை வளர்க்க வேண்டும்‌. 


நான்‌ ஒரு உயிருள்ள களிமண்ணை எடுத்தேன்‌ 
மேலும்‌ மெதுவாக அதை நாளுக்கு நாள்‌ உருவாக்கினார்‌ 
வருடங்கள்‌ கழித்து மீண்டும்‌ வந்தேன்‌ 

நான்‌ பார்த்த ஒரு மனிதன்‌. 

அவர்‌ இன்னும்‌ அந்த ஆரம்ப கவர்ச்சியை அணிந்திருந்தார்‌. 
மேலும்‌ என்னால்‌ அவரை மாற்ற முடியவில்லை 


